APRIL/MAY 2023 


CETA6G4A/ BETAG4A/ UETAGA4A — 
தாள்‌ 2 - இதழியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 
எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
1.  “ஜெர்னலிசம்‌'- பொருள்‌ தருக. 
4... இதழியலின்‌ பொது அறங்கள்‌ யாவை? 
8. செய்திதாளின்‌ நிர்வாக அமைப்பின்‌ பிரிவுகள்‌ யாவை? 
__ 4 திருவிக பணியாற்றிய இதழ்கள்‌ பற்றி குறிப்பிடுக _ 
5, பிடிஐ (221) பொருள்‌ தருக. 
6. கருத்துப்படங்கள்‌ என்றால்‌ என்ன? 
7.  'செப்பனிடுதல்‌' என்றால்‌ என்ன? 
8. செய்தி கட்டமைப்பின்‌ நான்கு காரணிகள்‌ யாவை ? 
9. “தமிழ்நாடு” எனும்‌ இதழை நடத்தியவர்‌ யார்‌? 


10. விளம்பரங்களின்‌ வகைகள்‌ எத்தனை? அவை யாவை? 


4616 


11 


12. 


18, 


14, 


15. 


(அ 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


பகுதி ஆ — (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


மக்களாட்சியில்‌ 


இதழ்களின்‌ 
விளக்குக. 


பணிகள்‌ பற்றி 


(அல்லது) 
இதழ்களின்‌ பொறுப்புகள்‌ பற்றி எழுதுக. 


“பத்திரிக்கைச்‌ சட்டங்கள்‌” - குறித்து விளக்குக. 


(அல்லது) 
பத்திரிக்கை மன்றத்தின்‌ பணிகள்‌ பற்றி 
எடுத்துரைக்க. 
செய்தியைத்‌ திரட்டும்‌ முறைகள்‌ யாவை? 
விளக்குக. 
(அல்லது) 
பேட்டியின்‌ நோக்கங்களை எழுதுக. 
செய்தியின்‌ கட்டமைப்பு குறித்து எழுதுக. 
(அல்லது) 
செய்தியாசிரியரின்‌ இன்றியமையா பணிகள்‌ 
யாவை? விளக்குக. 


இதழ்களில்‌ தலையங்கம்‌ 
எழுதுக. 


பெறுமிடம்‌ பற்றி 


(அல்லது) 
இதழ்களுக்குரிய மொழிநடைப்‌ பற்றி விளக்குக. 


2 4616 


16. 


122 


18. 


19. 


20. 


பகுதி இ (3 ௬ 10 ௪ 30 மதிப்பெண்கள்‌) 
எவைபேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க 
இதழ்களின்‌ வகைகள்‌ குறித்து விளக்குக. 
வளர்ச்சி 


ற்கள்‌ தொடக்கக்கால குறித்துத்‌ 
இதம்‌: த 


தொகுத்துரைக்க. 
இதழ்களில்‌ படங்களின்‌ தாக்கங்களை விவரிக்க. 


செய்திகளைச்‌ செப்பனிடும்‌ ஆசிரியரின்‌ கடமைகளும்‌, 
பணிகளும்‌ குறித்துத்‌ தொகுத்தெழுதுக. 


“தலையங்கம்‌ ஓர்‌ அறிமுகம்‌” எனும்‌ தலைப்பில்‌ 
கட்டுரை வரைக. ட 


3 4616 


